





ஆசிரியர்‌ முன்னுரை 


வாழ்விற்கு வேண்டியவை இரண்டு 
முக்கியமான விஷயங்கள்‌-—அருள்‌ ஒன்று. 
பொருள்‌ இரண்டு. கவிதையும்‌ கலையும்‌ சமய 
மும்‌ அருளைக்‌ கொடுக்கின்றன. பொருளைப்‌ 
பற்றிப்‌ பேசும்‌ நூல்‌ பொருளாதாரம்‌. ஆனால்‌ 
இவை யெல்லாம்‌ வாழ்க்கையைச்‌ சுற்றி 
ஒன்றோடொன்று பின்னி நிற்கின்றன, 
வாழ்க்கை என்பது ஒரு ரயில்வே என்ஜின்‌ 
மாதிரியல்ல, பூட்டுப்‌ பூட்டாகப்‌ பாகங்களைக்‌ 
கழற்றிவிட்டு, மறுபடியும்‌ பூட்டுவதற்கு; 
வாழ்க்கையை அந்த விஷயத்தில்‌ ஒரு பூவிற்கு 
ஒப்பிடலாம்‌. நிறமும்‌, மணமும்‌, இதழ்களும்‌, 
காம்பும்‌, மகரந்தமும்‌, தேனும்‌ கொண்டது பூ. 
அதே மாதிரித்தான்‌ பொருளாதாரமும்‌, 
கலையம்‌, காவியமும்‌ சேர்ந்து ஒன்றாகி 
வாழ்க்கையாகக்‌ காட்சி அளிக்கின்றன. 


இந்தியப்‌ பொருளாதாரம்‌ மிகவும்‌ புராதன 
மானது. அது வாழ்வாங்கு வாழ்ந்த மன்னர்க 
ளான கரிகாலன்‌, அசோகன்‌, குலோத்துங்கன்‌, 
சந்திரகுப்தன்‌, கிருஷ்ணதேவர்‌, பிரோஸ்‌ ஷா, 
ஷேர்‌ ஷா, அக்பர்‌. ஷாஜகான்‌ இவர்கள்‌ கையில்‌ 
எவ்வளவோ மலை உயரத்திற்கு வளர்ந்து 
வந்திருக்கிறது. அந்நிலையில்‌ இந்தியாவில்‌ 
பொருளாதார ஞானமே சமீப காலம்‌ வரையில்‌ 















































































































































80 இராமப்‌ பொருளாதாரம்‌ 


நிலங்கள்‌. வரவேண்டியிருந்தாலும்‌, நாம்‌ உயர்ந்த. அள 
வுள்ள பொருள்களை கிராமத்து மண்ணிலிருந்து எடுக்‌ 
கிறோம்‌ என்று சொல்லிவிட முடியாது. mie ieee 
கண்ட அட்டவணை கூறும்‌. 


ஒரு எக்கரா நிலத்திலிருந்து கடைக்கும்‌” வருமானம்‌-- 


பவுண்டுகளில்‌ 
தேசம்‌ ்‌ கோதுமை நெல்‌ கரும்பு பருத்தி 
எகிப்து 1,918 2,998 70302 135 
ஜப்பான்‌ > 1,718: 0 :8,444 147,534 196 
அமெரிக்கா Sito 4 2,185 43,270 268 
(US) | 
சீனா 989 2,433 — 204 
இந்தியா 660 1,240 34,944 89 


நாட்டுக்கு நாடு நில ராசிகள்‌ முன்‌ பின்‌ இருந்தாலும்‌ 
இவவளவு துரம்‌ நமது நாட்டில்‌ விளை பொருள்களின்‌ 
அளவு பாதிக்கப்படக்‌ காரணம்‌ இல்லை. கிராமப்‌ பொருள்‌ 
கள்‌ உற்பத்தி சம்பந்தமான ஆராய்ச்சி நிலையங்களும்‌ வசதி 
களும்‌ ஆங்காங்கே ஏற்படுத்தப்பட்டு, ஈம.து மண்ணிற்கு 
ஏற்கும்படி அமையும்‌ திட்டங்கள்‌ வகுக்கப்படவேண்டும்‌. 

பத்தொன்பதாம்‌ நாற்றாண்டு முழுவதும்‌ இந்திய விவ 
சாயம்‌ கவனிப்பாரற்றுக்‌ கிடந்ததே இந்த . நிலைக்குக்‌ 
காரணமாயிருக்கலாம்‌. ஆங்காங்கே, அவ்வப்போது 
தோன்‌ றி வந்த பஞ்சங்களும்‌ இந்த நிலையைத்‌ தந்திருக்கக்‌ 
கூடும்‌. விஞ்ஞான அறிவு கொடுத்துவரும்‌ அரிய சாதனை 
களை நாம்‌ அவவப்போது நமது விவசாயத்திற்குள்‌ கூடு 
மான மட்டும்‌ எடுத்துக்‌ கொள்ளத்‌ தயங்கக்‌ கூடாது. 
மேலை நாடுகளில்‌ அந்த முறைகள்‌ தான்‌ மிகுந்த பலனைக்‌ 
கொடுத்து வந்திருக்கின்‌ றன, 


மிகுந்த துண்டுபட்ட நிலங்களில்தான்‌ இந்திய விவ 
சாயம்‌ நடந்து வருவதும்‌ இதற்கு ஒரு காரணமாயிருக்க 











84 இராமப்‌ பொருளாதாரம்‌ 


டிய காய்கறிகள்‌, ஓரே தோட்டத்தில்‌ ஓரே சமயத்தில்‌, 
செடி. விட்டுச்‌ செடியாகப்‌ பயிரிடப்படும்பொழுது நிலத்‌ 
தின்‌ வளமை நன்கு பாதுகாக்கப்படுகிறது. இதை நம்முன்‌ 
னவர்கள்‌ நன்கு அறிந்திருந்தனர்‌. “ஒவ்வொருவருக்கும்‌ 
ஒரு பெருத்த தோட்டம்‌; அதில்‌ ஓரே விளை பொருள்‌ 
என்பது மேலை நாட்டினருக்கு ஏற்றதாயிருக்கலாம்‌; நமது 
நாட்டி ற்கு அது உகந்ததல்ல. 


நாட்டில்‌ அடிக்கடி கோன்‌ றி வந்த பஞ்ச நிலைகளும்‌ 
நமது விளை பொருள்கள்‌ GO ot DG மற்றொரு காரணம்‌. 

1865-இல்‌ வந்த ஒரிஸாப்‌ பஞ்சம்‌ நாடெங்கும்‌ பரவி 
யது, கோடி மக்கள்‌ பாதிக்கப்பட்டனர்‌; 10 லட்சம்‌ 
பேர்‌ மாண்டனர்‌. ராஜபுதனத்திற்கும்‌ பீஹாருக்கும்‌ 
பஞ்சம்‌ பரவியது. சூழ்நிலையை ஆராயத்‌ துரைத்தனத்தார்‌ 
ஸர்‌ ஜான்‌ காம்ப்பெல்‌ என்பவரை நியமித்தார்கள்‌. உயிர்ச்‌ 
சேதமில்லாமல்‌ தேசத்தை எவ்வகையிலும்‌ காப்பாற்ற 
வேண்டியது துரைத்தனத்தார்‌ பொறுப்பு என்று அவர்‌ 
துரைத்தனத்தாரைக்‌ கண்டித்தார்‌. 

1876--8-இல்‌ தென்னாட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு 
பெரும்‌ பஞ்சம்‌ நாடெங்கும்‌ பரவியது. 52 லட்சம்‌ ஆட்கள்‌ 
மாண்டனர்‌. பஞ்ச நிவாரண ஆலோசனைக்காக ஸார்‌. ரிச்‌ 
சர்ட்‌ ஸ்டிரேச்சி என்பவர்‌ தலைமையில்‌ ஒரு சபை துரைத்‌ 
தனத்தாரால்‌ அமைக்கப்பட்டது. இந்தியப்‌ பஞ்ச நிவாரண 
முறையை முதன்‌ முதலில்‌ ஆரம்பித்து வைத்தவர்‌ அவர்‌ 
தான்‌. வருஷா வருஷம்‌ துரைத்தனத்தார்‌ 14 கோடி 
ரூபாய்‌ பஞ்ச நிவாரணத்திற்காக ஓதுக்கி வைக்கவேண்டும்‌ 
என்று ஸ்டிரேச்சி குறிப்பிட்டார்‌. ரயில்‌ வசதிகள்‌ எல்லாப்‌ 
பக்கமும்‌ அமைக்கவும்‌, பஞ்ச காலத்தில்‌ வேலையில்லாத 
யாவருக்கும்‌ வேலைகள்‌ கொடுக்கத்‌ இட்டங்கள்‌ age 
கவும்‌, ஸ்தியைத்தள்ளிக்‌ கொடுக்க ஏற்பாடுகளும்‌, கடன்‌ 
வசதிகளும்‌ ஏற்படுத்த வேண்டும்‌ என்றும்‌ ஆலோசனை 
சொன்னார்‌ ஸர்‌. ஸ்டிரேச்சி, 1896—7-q மீண்டும்‌ பஞ்சம்‌ 





